திருக்கோவையார்‌ இயல்‌ 


தை. ஆ. கனகசபாபதி முதலியார்‌ 
இயத்திய.து 


 தவசக்இ ' ஆரியர்‌ 
திரு. வி. கலியாணசுந்தர முதலியார்‌ அவர்கள்‌ 
அணிந்துரையுடையது. 


பழனியாண்டிப்‌ பிள்ளை கம்பெனி 
ஜார்ஜ்‌ டவுன்‌, சென்னை 


பஇிப்புசிமை] [விலை அணா 5 
1986 


இருக்கோவையார்‌ இளல்பு 


ரபொருளடகக&ம்‌ 


ஆக்கியோன்‌ .முகவுளை 

அணிந்துரை க சர்க்‌ 
தோற்றுவாய்‌ ம்க்‌ 

ஆசிரியரின்‌ கடவுட்காட்சி 

இறைவனை உணாந்தார்‌ கிலை 
இஹைவனருள்பெ்றுர்‌ கிலை 

கியர்‌ ஒரு காடகக்‌ கவிஞர்‌ 
ஆசிரியரின்‌ சொல்லாற்றல்‌ 

இறைவன்‌ எழுதரிய உருவினன்‌ ப 
இறைவனைப்‌ பற்றும்‌ வழி ஸை 
உண்மையடியார்‌ தோற்றம்‌ 


ஆடவர்க்கு அறன்‌ வலியுறு த்தல்‌ 


பக்கம்‌ 


19 
98 
92 
57 
29 
ப்‌ 
0 
42 
44 
46 


ஆக்கியோன்‌ முகவுரை 


ர்தமிழ்‌ மொழியிலுள்ள நூற்கள்‌ பல, 
அவற்றுள்‌ முன்னைசாள்‌ தோன்றிய சங்க மாற்‌ 
களே சாலச்‌ சறக்தன. அந்‌.நாற்களைப்‌ பயிலு 
வோர்க்கே இயற்கை இன்பம்‌ இனி௮ புலனாகும்‌... 
இடைக்காலத்தில்‌ தோன்றிய அாற்களுள்‌ மிகச்‌ 
சிலவே போற்றற்குரியன. 


மணிவாசகர்‌ பாடிய இருக்கோவையார்‌ சங்க 
ூ.ற்களுளொன்றன்௮ு. எனினும்‌, அவற்றோடு 
ஒன்றாக வைத்து எண்ணும்‌ பெருமை இதத்கே 
உண்டு. இக்‌.நாலின்‌ உயர்வை உணர்தற்குச்‌ சங்க 
நூற்‌ பயிற்சி பெரிதும்‌ வேண்டும்‌. செய்யுள்‌ 
நூற்களில்‌ பெரும்பயிற்சியுடையார்க்கே திருக்‌ 
கோவைச்‌ செய்யுட்களின்‌ இனிய எளிய சண்ணிய 


நடையின்‌ செம்மை ஈனி விளக்கும்‌. 


இக்நாலை யான்‌ படித்தபோது எனக்குப்‌ பத்‌ 
பல கருத்துக்கள்‌ தோன்றின. அவற்றையெல்‌ 
லாம்‌ வரையின்‌ நால்‌ பெருகும்‌. ஆதலின்‌, இருக்‌ 


கோவையாரின்‌ உள்ளக்டெக்கையை அறிய 


ர்‌ 


ஆக்கியோன்‌ முகவுரை 
விரும்புவார்க்குத்‌ அணை செய்யும்‌ செய்யுள்‌ சில 
வற்றைப்‌ பற்தியே ஈண்டு வரைந்துள்ளேன்‌. 
இச்சிறு நாற்கு ௮ணித் துரை எழு இயுசவிய 
நவசக்‌இ! ஆரியர்‌ - இரு. வி, கலியாணசுந்தர 


மு;தலியார்க்கு என்‌ வணக்சம்‌ உரியதாகுக. 


சென்னை; 
தை. ஆ. 5. 


15-10-2860, 


அணிந்து 


பொருள்‌ இரு வகை. அவை அகம்‌ புறம்‌ என்‌ 
பன. அகம்‌ ௭௮? புறம்‌ எத? அகம்‌ அண்மை. 
புறம்‌ பருமை. அகம்‌, புறத்தின்‌ ஒடுக்கம்‌. புறம்‌, 
அகத்தின்‌ முஇழ்ப்பு. இரண்டும்‌ தொடர்புடை 
யன. 

வாழ்விலும்‌ ௮௧ம்‌ உண்டு ; புறம்‌ உண்டு. அகம்‌ 
இன்பத்தாலாவது. புறம்‌ பொருளாலாவு, 
பொருள்‌ இன்பத்துக்கு இன்றியமையாதன. ௮5 
இன்பத்தைப்‌ பற்றியும்‌ புறப்‌ பொருளைப்‌ பற்றி 
யூம்‌ அ.றிஞசால்‌ யாக்கப்பட்ட நூல்கள்‌ பல. 

௮௧ ஸூல்கள்‌ பல இறத்தன. ௮வைகளுள்‌ 
கோவை ஒரு திறம்‌. கோவைகளுள்‌ தலையாயது 
மாணிக்கவாசகரருளிய இருக்கோவை. திருக்‌ 
கோவை, இருச்சிந்றம்பலக்கோவையென்.றும்‌, 
'இருக்கோவையாரென்றும்‌ வழங்கப்படுறெ.த. 
ாதற்பெயர்க்கு உயர்‌ இணை விகுதி புனைவது ஒரு 
வித மரபு. காலடியார்‌, திருவுந்தியார்‌, திருக்களிம்‌ 
ப்படியார்‌, இவெஞானத்தியார்‌ முதலிய வழக்கு 
களை கோக்குக, சிக்கயர்‌ தமது மறை.நூலை, செந்த 
சாஹிப்‌” என்றே சொல்வர்‌. 

'இருக்சோவையார்‌ இற்றின்ப அநாலென்றும்‌, 
௮௮, பேரின்ப லாய திருவாசகம்‌ பாடிய 


9 


அணிக்துரை 


மாணிக்கவாசகரால்‌ அருளிச்செய்யப்‌ பெற்றதன்‌ 
ஹென் ங்‌ கூறுவோருமுளர்‌, அக்கூற்றின்‌ அடியில்‌ 
உண்மை இன்மையான்‌, ௮ஃது அ.றிஞருலூல்‌ 
ஆக்கம்‌ பெறுவதில்லை. இருக்கோலவையார்‌ அகப்‌ 
பொருள்‌ நூலாயிருத்தலான்‌, அதைச்‌ சிற்றின்ப 
அாலென்னு அச்சார்பார்‌ சொல்றொர்‌, அவரால்‌ 
பேரின்ப நூலென்று கருதப்படும்‌ திருவாசக 
மும்‌ அகப்பொருள்‌ நூலேயாகும்‌. திருவாசகத்தி 
அள்ள அகப்பொருள்‌ மின்சாரம்‌ போன்ற. 
இருசக்கோவையாரிலுள்ள அகப்பொருள்‌ மின்சார 
விளக்குப்‌ போன்றது. இருவாசகம்‌ முன்னே 
அருளிச்‌ செய்யப்‌ பெற்றது. இருக்கோவையார்‌ 
பின்னே அருளிச்‌ செய்யப்பெற்ற து. 

சிற்றின்பம்‌ - பேரின்பம்‌ என்னும்‌ ஆட்9ி 
இடைக்காலத்தது,. பண்டை நாவில்‌ அவ்‌ 
வாட்டி இல்லை பெண்ணிழிவு தோன்றிய நாள்‌ 
தொட்டு அவ்வரட்சியம்‌ தோன்றலாயித்று, 
முன்னை நாளில்‌ இன்பம்‌ இன்பமாகவே இருக்‌ 
தது. பிரிவு பின்னே நுழைந்தது. 

அழுக்காறு, ௮வா, வெகுளி முதலிய கட்டு 
கள்‌ உயிர்கட்குண்டு. உயிர்கள்‌ அக்கட்டுகளி 
னின்றும்‌ விடுதலையடைதல்வேண்டும்‌, எப்படி 
வழியென்னை ? 


10 


அணிந்துரை 


கட்டுச்ச,கிகு.ளி சன்னலம்‌, கட்டு உள்ளவை 
தன்னலமிருக்கும்‌. 

உயிர்‌ தனித்‌ வாழ்ந்தால்‌ விடுதலை பெறு. 
௮னு தோன்றிய வண்ணமே கட்டுப்பட்டுக்‌ டெக்‌ 
கும்‌. உயிரின்‌ இயற்கை தனித்‌ அ வாழ்வதன்று. 
அனு சேர்ச்து. வாழும்‌ இயல்புடைய ௮. இல்‌ 
வுண்மை, ஆசாய்ச்சியால்‌ உறுதி செய்யப்பட்ட ௮. 
*சேர்க்கையறம்‌' இயக்கையின்‌ இயல்பு, உயி 
சின்‌ கட்டவிழ்தலுக்சென்றே (சேர்க்கையறம்‌" 
இயற்கையில்‌ அமைக்துள்ளஅ. 

ஒருவன்‌ தண்னலமுடையவனாயிருச்கிறான்‌ ; 
ஒருத்தியும்‌ அவ்வாறே தன்னலமுடையவளா 
யிருக்கிறாள்‌. இருவரும்‌ பிரிந்து தனித்தனியே 
உறஜைக்தால்‌, அவர்தம்‌ தன்னலக்‌ கட்டு எங்கனம்‌ 
அவிழும்‌ ? 

ஒருவனும்‌ ஒருத்தியும்‌ சோச்து வாழின்‌ இரு 
வரும்‌ காதலால்‌ விழுங்கப்படுகிறார்‌. இருவரும்‌ 
அன்பால்‌ ஒருவ.ராஇரூர்‌ ; ஈருடலும்‌ ஒருயிரும்‌ 
ஆகிறாசென்ச, *: ஓமாவிற்கு இருகோடு பூத்தா 
லென்ன”? என்றார்‌ ஈக்‌ேனார்‌, **சொற்பா லமு 
இவள்‌ யான்சுவை....... நான்‌ இவளாம்‌ பகுதி....”” 
என வரூஉர்‌ இருக்கோவை மொழிகளை நோக்குக. 

ஒருவனும்‌ ஒருத்தியும்‌ ஒன்றி வாழ வாழ 
இருவரிடையும்‌ அன்பு பெருகுகிறது. அன்பு, 


31 


அணிநர்துசை 


அவனுடையதை இவளுடையதாகவும்‌, இவளு 
டையதை அவனுடையதாகவுஞ்‌ செய்கிறது, 
பின்னே பிள்ளைப்‌ பேறுண்டாஇறெது, தாய்க்‌ 
யர்‌, தம்‌ வாழ்வைப்‌ பிள்ளைக்கென்றே அர்ப்பணம்‌ 
செய்கிறார்‌. ஈண்டுச்‌ தன்னலம்‌ அறுதல்‌ கூர்க்து 
கவனிக்கற்பாலது, பிள்ளைப்‌ பேற்றால்‌ எழும்‌ 
அன்பு, மற்ற உயிர்களையும்‌ சம்மைப்போல்‌ கரத 
உந்தும்‌, 

இர்நுட்பம்‌ திருக்குறள்‌ ௮இகா.ர வைப்புமுறை 
யால்‌ இனிது விளங்கும்‌, அறன்‌ வலியுறுத்தல்‌, 
இல்வாழ்க்கை, வாழ்க்கைத்‌ துணேகலம்‌, பிள்ளைப்‌ 
பேறு, விருந்தோம்பல்‌ மு.தவிய ௮தசொரங்களின்‌ 
தொடர்பை உன்னுக. 

தன்னலம்‌ ௮றஅற மாசம்‌ அகன்று அகன்று 
போகும்‌, மாசு முற்றும்‌ அகன்றவிடத்தில்‌ அறக்‌ 
கடவுள்‌ கால்கொள்ளும்‌, * மனத்துக்கண்‌ மாரில 
னாதல்‌ அனைத்‌ தறன்‌” என்றார்‌ இருவள்ளுவனார்‌. 

அறம்வளர்‌ நெஞ்சம்‌ முற்றும்‌ தன்னலமற்ற 
தாதலின்‌, ௮ஃது எவ்வுயிரிடத்‌ அம்‌ ௮ன்புசெலு்‌ 
அம்‌ அருள்கிலை பெறுறெது, அவ்வருள்‌ கிலையை- 
அ.தாவது தன்னலமற்ற நிலையை-உயிர்‌ தனித்து 
வாழ்ர்தால்‌ ௮டையுங்கொல்‌ ? இதனால்‌ ஒருவனும்‌ 
ஒருத்தியுஞ்‌ சேர்க்து நடாத்தும்‌ இன்ப அன்பு 

12 


அணிர்துரை 


வாழ்வு தன்னலக்‌ கட்டை அனுப்பதற்கு உறு 
கருவியாய்த்‌ துணை புரி தலையணர்க, 

உயிரின்‌ கட்டையறுக்கத்‌ அணை புரியும்‌ ௮௪ 
இன்பமா சிற்றின்பம்‌? ௮க்சோ! என்னே காலத்‌ 
இன்‌ கேரலம்‌ | இன்பச்தை இசண்டாசம்‌ சொள்‌ 
வத தவறு, பழக்தமிழ்‌ நூல்கள்‌ ௮றம்‌ பொருள்‌ 
இன்பம்‌ என்னும்‌ மூன்றையே அறிவுத்‌. தன்‌ 
ன. பழச்தமிழர்‌ வீட்டைத்‌ தனிப்படுத்திக்‌ 
கூறினாரில்லை. வீடு, வாக்கு மனங்கடந்து நிற்பது, 
அதை வாக்கால்‌ எவ்வாறு சொல்வ ? மனத்‌ 
தால்‌ எவ்வாறு நினைப்ப? சொற்கடச்‌ச ஒன்றைச்‌ 
சொல்லால்‌ சொல்லாஅ விடுத்தனர்‌ அமிழ்ப்‌ பெரி 
யோர்‌. ௮றம்‌-பொருள்‌-இன்ப வாழ்வின்‌ அடை 
வால்‌ விளைவது வீடு, ௮அடைவைச்‌ சொல்லால்‌ எங்‌ 
கனஞ்‌ சொல்லுதல்‌ கூடும்‌ $ 

௮௧ இன்பம்‌, மனமாசை அகற்றம்‌; இயற்கைக்‌ 
கூஅு.பாடுகளில்‌ அறிவைச்‌ செலுக்தும்‌ ; அக்கூறு 
பாடுகளில்‌ இறை கலக்திருப்பதைப்‌ புலப்படுக்‌ 
அம்‌ ; இவ்வாறு உயிர்க்கு விடுதலை ஈல்கும்‌, இப்‌ 
பெற்றி வாய்ந்த ௮௧ இன்ப அன்பு, திருக்கோவை 
யாரில்‌ ததும்பி வழிகிற ௮. 

திருக்கோவையார்‌. வாழ்வுக்குசிய இயற்கை 
ல்‌ ; இன்ப அன்புக்குரிய ௮க.நால்‌ ) வீடுபேம்‌ 
திற்குரிய ஞான.நூல்‌,. ௮ஃதொரு தமிழ்க்கோயில்‌; 


14 


அணிக்துரை 


இன்ப அன்புச்‌ தெய்வத்திருக்கோயில்‌, அதனுள்‌ 
இயத்கை-இறையின்‌ கோலங்கள்‌, பாட்டோவியகல்‌ 
களாக வமசையப்பட்டிருக்கன்றன. இவ்வோவியங்‌ 
களை அழியா முறையில்‌ வரைந்தமைத்துத்‌ இருக்‌ 
கோவையாசென்னலும்‌ தமிழ்க்கோயிலை ஈமக்களித்த 
மாணிக்கவாசகனார்க்கு காம்‌ எத்‌ தகைக்‌ கைம்மாறு 
செலுத்த வல்லேம்‌ ! உரிய கைம்மரறும்‌ உலூல்‌ 
உண்டோ? அத்‌ இருக்கோயிலை முறைப்படி. வழி 
பட்டு விடுசலை பெற முயல்வதே அவர்க்கு சாம்‌ 
செலுத்தும்‌ கைம்மாழுகும்‌. 

இருக்கோவைத்‌ திருக்கோயிலை வழிபடுவோர்‌ 
பலர்‌. ஆனால்‌ ஒருலர்‌ வழிபாடே. இயற்கை- 
இறமையினிடம்‌ செல்வதாகறத. வழிபாடுகள்‌ பல 
தஇிற.த்‌.தன. விரிவு ஈண்டைக்கு வேண்டுவ தில்லை. 

திர. தை. ஆ. கனகசபாபதி முதலியார்‌ திருக்‌ 
கோவை,்திருக்கோயிலை ஒருவிசமுறைபற்றி வழி 
படலானார்‌. ௮வர்‌ கற்பன கற்றவர்‌; கேட்பன கேட்‌ 
டவர்‌ ; இல்லறமேற்றவர்‌ ; காவிய ஐவியப்‌ புலமை 
பெற்றவர்‌. அவர்தம்‌ ஓவியத்‌ இறன்‌ *மணி' ஓவிய 
வழிபாட்டுக்குப்‌ பெருந்‌ அணை செய்வதரகறெ 2, 
திருக்கோவையின்‌ உள்ளங்‌ காண்டற்கு ஓவியப்‌ 
புலமையும்‌ வேண்டற்பாலதே, 

ஓவியர்‌ கனகசபாப தயார்‌ இருச்சிற்றம்பலக்‌ 
கோவைக்‌ கோயிலில்‌ நழையர்‌) ஓவ்வொரு 


க்‌ 


அணிந்துரை 


தமிழ்‌ ஓவியத்தையும்‌ கோக்குகிறார்‌; காவியக்‌ 
கருத்துடன்‌ கருதுகிறார்‌; ஓவிய உணர்வால்‌ 
உன்னுடமுர்‌; உன்ன உன்ன அவர்தம்‌ நெஞ்சம்‌ 
ஒவ்வோர்‌ ஓவியக்‌ கூறுகளில்‌ ஒன்றி ஒன்றித்‌ 
இளைக்றெ.து. அவசே ஓவியமாஇஞூர்‌, ஐவியமாய்ச்‌ 
தெளிவடைந்த பின்னர்‌ ௮வர்‌ தமக்கு நுட்பன்‌ 
கள்‌ விளக்யெ முறையில்‌ திருக்கோவையாரியல்‌ 
பைப்‌ பசிய இர்தமிழில்‌ வடிச்கிறாம்‌. இவ்வாறு 
அவரால்‌ வடிக்கப்‌ பெற்ற நூலே இக்‌.நூல்‌. 

அகழூற்பொருளைச்‌ சிலர்‌ தொடர்‌ கதையாக்இ 
விட்டனர்‌. அப்பொருள்‌ தொடர்‌ கதையுடைய 
கன்று, அதைத்‌ தொடர்‌ சதையாக்‌ கொள்ளும்‌ 
நெஞ்சம்‌ சிறைப்பட்டு விடும்‌. சிறைப்பட்ட, நெஞ்சு 
உரிமை உணர்வு பொங்கி எழுதற்குரிய ஊற்‌ 
முகா, அதன்கண்‌ பாசி படர்க்த ௮முகம்‌ சேறு 
இதைர்து டெக்கும்‌, அகப்பொருள்‌ அரல்கள்‌ 
தொடர்‌ கதைகளை உடையனவல்ல என்று இந்‌ 
நூலாசிரியர்‌ தோற்றுவாயில்‌ குறிப்பிட்டுள்ள.தூ 
மகழ்ச்சியூட்டுகறத. 

தோற்றுவாயில்‌ மற்றுமோரிடத்தில்‌ ஆக 
யோர்‌,*மாந்தர்‌ அருளுடையசாய்‌ இருத்தல்வேண்‌ 
டும்‌ என்பதையும்‌, உலகிலுள்ள பொருள்களில்‌ 
இறைவனைக்‌ காணும்‌ பேறே அன்னார்‌ இறைவன்‌ 
இன்னருளைப்‌ பேற்றமைக்கு அறிகுறியாம்‌ என்‌ 


15 


அணிர்துசை 


பதையும்‌ சிறந்த முறையிற்‌ கூறற்குச்‌ சாலச்‌ 
சிறந்தன அகப்பொருள்‌ உறுப்புக்களசே என 
ஞான வள்ளல்‌ மணிவாசகனார்‌ உணர்ந்து, அவற்‌ 
ஹறைத்‌ திருக்கோவையாராகிய இந்நூலுள்‌ பலப்‌ 
பல முறையில்‌ மக்கள்‌ மனம்‌ கொள்ளும்‌ வண்‌ 
ணம்‌ கோவைக்‌ இளெவிகள்‌ அமைஇன்ற முறை 
யில்‌ இடம்‌ வாய்க்குக்கோறும்‌ வெளிப்படு க.கலை 
நூற்களை ஆழ்ர்து படிக்கும்‌ பயிற்சியுடையார்‌ 
காணல்‌ இயலும்‌ ''? என்று அக.நூல்‌ உள்ளக்‌ 
தெரித்துள்ளார்‌. இம்மொழிகள்‌ ௮க.நூற்‌ கடலி 
னின்றும்‌ இரண்டெழுர்த தெள்ளமிழ்தமென்க, 

ஸூலாசிரியர்‌ ஆங்கால்கே பொறித்துள்ள: குறிப்‌ 
புக்களில்‌ தெய்வமணங்‌ கமழ்‌, **0தய்வ 
மருவளர்‌ மாலை” எனவும்‌, * புணருக்கொறும்‌ 
புணருக்தொறும்‌ பெரும்போகம்‌ பின்னும்‌ புதி 
தாய***?' எனவும்‌, *** *திஆப்‌ பயில்புனமுச்‌ 
தேம்பிணை வார்குழலாளெனச்‌ தோன்றும்‌*** 17 
எனவும்‌ வரூஉம்‌ மணிமொழிகட்குத்‌ திரு, சனக 
சபாபதியார்‌ வரைந்துள்ள குறிப்புரைகளில்‌ 
தெய்வமணங்‌ கமழ்தல்‌ காண்க, ₹* ஆசிரியரின்‌ 
சொல்லாஜ்றல்‌',*இறைவன்‌ எழுதரிய உருவினன்‌” 
என்னுந்‌ தலைப்புக்களின்‌ சிழமுள்ள குறிப்புக்களை 
யும்‌ கோக்குக, 


16 


அணிக்துசை 


இரு. சனகசபாபஇ முதலியார்‌ தருக்கோவை 
யாரைப்‌ பற்றி நிகழ்த்தியுள்ள ஆராய்ச்சி, அந்‌ 
நால்‌ இறைூல்‌ என்போர்‌ கருத்துக்கு அமண்‌ 
செய்து கிற்பஅ. இரு. முதலியார்‌ கருத்‌, மூலத்‌ 
தின்‌ உள்ளக்‌ இடக்கையைச்‌ கெள்ளிதின்‌ விளக்‌ 
கும்‌ மின்‌ கதிராகும்‌. இவ்வுண்மை, காய்தல்‌ 
உவத்தலகற்றி நாலை ஆசாய்வோர்க்கு இனி 
விளங்கும்‌. 

இரு. கனகசபாபதி முதலியார்‌ இளைஞர்‌; மும்‌ 
மொழிப்‌ புலவர்‌; நாவலர்‌ ; பாவலர்‌ ; ஐவியர்‌ ; 
நடுகிலை கின்று எதையும்‌ ஆராய்வோர்‌. இவனை 
யார்‌ சேவை தமிமுலகுக்கு இதுபோழ்து வேண்‌ 
டற்பாலது, இரு, கனகசபாபதி முதலியார்க்குத்‌ 
தமிமுலகல்‌ கடமைப்படுவதாக, இத்தகைய 
நூல்‌ பல திரு. முதலியார்‌ வாயிலாக வெளிவரு 
,தல்‌ வேண்டுமென எல்லாம்‌ வல்ல இஹைவனை 
வழுத்துறேன்‌. தமிழ்‌ வாழ்க! தமிழ்‌ வெல்க ! 


திரு, வி. கலியாணசுந்தான்‌ 


17 


"திருக்கோவையார்‌ இயல்ரர 





தோற்றுவாய்‌ 


(கோ வை நூற்கள்‌ யாவும்‌ ௮கப்பொருள்‌ இலச்‌ 

கண உறுப்புச்சஞக்கு இலக்கியமாய்‌ 
“இருப்பன ஆம்‌. அவற்றுள்‌ ஓவ்வொன்றன்‌ 
தொடக்கத்திலும்‌ குறிக்கப்படும்‌ ஒப்பற்ற தலை 
வன்‌.தலைவியசே நூல்‌ முழுதும்‌ தொடர்க்‌ நிற்ப 
வர்‌ ஆகார்‌. இவ்வுண்மையை ஈம்‌ திருக்கோவை 
யார்‌ ஈன்கு உணர்த்தும்‌. 

“பாங்கற்கூட்டம்‌ கிகழாதாயின்‌, இடந்தலைப்‌ 
பாடு நிகழும்‌ ; இடந்தலைப்பாடு நிகழா தாயின்‌, 
பாற்கற்கூட்டம்‌ நிகமும்‌'” என்ப,து கோவை இலக்‌ 
கணம்‌. ஆனால்‌, பாங்கற்கூட்டமும்‌ இடக்தலைப்‌ 
பாடும்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாக இர்.நாலுட்‌ கூறப்‌ 
பட்டிருக்கின்றன. 

தலைவன்‌ “* இரவுக்குறி புணர்ந்து ௮லெழுந்த 
தென்று விலக்கப்பட்ட பின்னர்த்‌ தெருண்டு 
வசைதல்‌ தலை; கெருளானாயின்‌, ௮வ்வலாடங்கச்‌ 
இல காள்‌ ஒரு வழித்‌ தணர்துறைதல்‌, உடன்‌ 
கொண்டு போதல்‌, தோழியால்‌ வரைவு முடுக்கப்‌ 
பட்டு அருங்கலம்‌ விடுத்து வளைர்து கோடல்‌ 


19 


'இருக்கோவையார்‌ இயல்பு 


இம்மூன்றினுள்‌ ஒன்று முறைமை *? என்பும்‌ 
கோவை இலக்கணம்‌. ஆனால்‌, ஈண்டு இம்மூன்று 
அதிகாரங்களும்‌ வரிசையாய்‌ அமைர்திருக்‌ 
இன்றன, 
இல ௮.இகாரங்கள்‌ தொடர்பின்‌.றிச்‌ செல்லுதல்‌ 
போலச்‌ சில அ௮.திகாரங்களுள்‌ சஇளவிகளும்‌ 
தொடர்பின்றிச்‌ செல்லுன்றன, பகற்குறி 
என்னும்‌ ௮தஇிகாசத்தில்‌ தோழி தலைவனைச்‌ கள 
வொழுக்கத்தை விடுத்துத்‌ தலைவியை மணக்து 
கொள்ளும்படி. குறிப்பாய்‌ உணர்த்‌ இனாள்‌. அதற்‌ 
கவன்‌ தலைவியை உயர்த்‌ இக்கூறி உடன்படானாய்‌ 
நிற்க, தோழி ௮வனை கோக்க, 
 வேய்தந்த வெண்முத்தஞ்‌ சந்துபைங்‌ 
கார்வரை மீன்பரப்பிச்‌ 
சேய்தந்த வானகம்‌ மானும்‌ 
சிலம்பதன்‌ சேவடிக்கே 
ஆய்தந்த அன்புதக்‌ தாட்கொண்ட 
அம்பல வன்மலையில்‌ 
தாய்தச்தை சானவ ரேனலெப்‌ 
காவலித்‌ தாழ்வரையே ? (15 
எனத்‌ தம்‌ உண்மை கூறி வரைவு கடாவும்‌ இச்‌ 
செய்யுளில்‌, ௮வள்‌ தாம்‌ (தலைவியர்‌ தாலும்‌) குறப்‌ 
20 


திருக்கோவையார்‌ இயல்பு 


பெண்டிர்‌ என்றும்‌, தாம்‌ வாற்வது மலை சாடென்‌ 
௮ம்‌, தம்‌ தாய்தந்தையர்‌ குறவசே என்றும்‌ கூறு 
இன்றாள்‌ ; பின்னர்‌ விட்டு நிலையும்‌ உறவினர்‌ நிலை 
யூல்‌ கூறி ௮வனை மணஞ்‌ செய்‌ கொள்ளும்படி, 
படையார்‌ கருங்கண்ணி வண்ணப்‌ 
பயோதரப்‌ பாரமும்நுண்‌ 
இடையார்‌ மெலிவுங்கண்‌ டண்டர்கள்‌ 
ஈர்முல்லை வேலியெம்மூர்‌ 
விடையார்‌ மருப்புத்‌ திருத்திவிட்‌ 
டார்வியன்‌ தென்புலியூர்‌ 
உடையார்‌ கடவி வருவது 
போது முருவினதே '? (186) 
எனக்‌ கூறும்‌ இச்செய்யுளில்‌, தம்மூர்‌ முல்லை நிலம்‌ 
என்றும்‌, தம்‌ ஐயன்மார்‌ இடையர்‌ என்றும்‌, தலை 
விக்குரிய தலைவனைச்‌ தேடுதற்‌ பொருட்டுக்‌ காளை 
மாட்டின்‌ கொம்பைத்‌ இருத்திவிட்டனர்‌ என்றும்‌ 
கூறுஇன்ராள்‌. இங்கனம்‌ முன்னரும்‌ பின்னரும்‌ 
கூறும்‌ தோழி ஒருத்தியேயாயின்‌, முன்னர்த்‌ 
தம்மைக்‌ குறவராகக்‌ கூறிப்‌ பின்னர்‌ இடைய 
ராகக்‌ கூறுதற்கு வழியில்லை. ஆதலின்‌, இயத்‌ 
கைப்‌ புணர்ச்சியுட்‌ சாணப்பட்ட தலைவன்‌ 
,தலைவியசே மால்‌ முழுஅம்‌ தொடாக்து செல்கின்‌ 
57 


'இருக்கோவையார்‌ இயல்பு 


றனர்‌ என்று கொள்ளல்‌ இயலாது.” அல்‌ ழூழூ 
அம்‌ பொருளின்‌ தொடர்ச்சி இல்லை எனினும்‌, சில 
இடல்களிற்‌ பல செய்யுட்கள்‌ ஒரு பொருள்‌ பற்‌. 
இிச்‌ செல்லுதலையும்‌, பல இடல்களில்‌ ஒவ்வொரு 
செய்யுளும்‌ சனித்‌,சனி நிற்கும்‌ ஆற்றல்‌ உடைமை 
யையும்‌ கூர்ர்‌ ஆ கேரக்குவார்‌ காணல்‌ இயலும்‌. 

மாந்தர்‌ ௮அருளுடையராய்‌ இருத்தல்வேண்டும்‌ 
என்பதையும்‌, உலகிலுள்ள பொருள்களில்‌ இறை 
வனைக்‌ காணும்‌ பேறே அன்னார்‌ இறைவன்‌ இன்‌ 
னருளைப்‌ பெற்றமைக்கு அறிகுறியாம்‌ என்‌ 
பதையும்‌ சிறந்த முறையிற்‌ கூறற்குச்‌ சாலச்‌ 
இறந்தன அகப்பொருள்‌ உறுப்புக்களே என 
ஞான வள்ளல்‌ மணிவாசகனார்‌ உணர்ந்த, அவற்‌ 
றைத்‌ திருக்கோவையாராயய இக்.நூலுள்‌ பலப்‌ 
பல முலையில்‌ மக்கள்‌ மனம்‌ கொள்ளும்‌ வண்‌ 
ணம்‌ கோவைக்‌ இளவிகள்‌ அமைகன்ற முறை. 
யில்‌ இடம்‌ வாய்க்குந்தோறும்‌ வெளிப்படுதலை 
நூற்களை ஆழ்ந்து படிக்கும்‌ பயிற்சியுடையார்‌ 
காணல்‌ இயலும்‌. 

இனி சாம்‌, ஆசிரியர்‌ பாத்திரங்களை ஈடிச்க 
வைத்து அகப்பொருட்கு அணி செய்யும்‌ 
வசை பாடிய செய்யுட்களையும்‌, சஞ்க்த இடன்‌ 
களில்‌ அவர்‌ தம்‌ கருச்தைச்‌ செலுத்திப்‌ பாடிய 
செய்யுட்களையும்‌ காண்போம்‌ : 


8 


ஆசிரியரின்‌ கடவுட்‌ காட்சி 


 இருவளர்‌ தாமரை சீர்வளர்‌ 
காவிகள்‌ ஈசர்இல்லைக்‌ 
குருவளர்‌ பூங்குமிழ்‌ கோங்குபைங்‌ 
கார்தள்கொண் டோங்குதெய்வ 
மருவளர்‌ மாலையொர்‌ வல்லியின்‌ 
ஒல்கி யன கடைவாய்ச்‌ 
துருவளர்‌ காமன்றன்‌ வென்‌ றிக்‌ 
கொடிபோன்‌ றொளிர்சின்றதே.” (1) 
[. சாமரை, காவி, குமிழ்‌, கோங்கு, காகதள்‌ என்னும்‌ 
ஐக்.து வகை மலர்கனினால்‌ தொடுக்கப்பட்ட தெய்வ 
மணங்‌ கமழும்‌ ஒரு மாலையானது கொடி. போல 
அசைச்து, அன்னம்‌ போல ஈடக்து, மன்மதன்‌ கொடி 
யின்‌ தோற்றம்‌ பெற்று, ஒருவன்முன்‌ விளங்குகிற. ] 
காட்சியாயெ இக்கிளவியில்‌ ஒருவன்‌ ஒருத்தி 
யைக்‌ கண்டான்‌ என்னும்‌ செய்தியையே கூறல்‌ 
வழக்கம்‌. ஒருத்தியை ஒருவன்‌ கண்டான்‌ என்று 
சொல்லுவதற்குப்‌ பதிலாக, கவிஞர்‌ ஒருவன்‌ 
ஒரு கொடியைக்‌ கண்டான்‌, ஒரு கொம்பைக்‌ கண்‌ 
டான்‌ என்பர்‌. கொம்போ கொடியோ அகுபெய 
ரரய்ப்‌ பெண்ணை உணர்த்தும்‌.ஈண்டு ஈம்‌ மாணிச்க 
வாசகர்‌ தம்‌ இளவித்‌ தலைவற்கு ஒரு மாலையைச்‌ 
28 


இிருக்கோவையார்‌ இயல்பு 


தோற்றுவிக்னெறார்‌, மூகம்‌, கண்‌, ஜூக்கு, 
கொக்கை, கை இவற்றைக்‌ குறிக்கும்‌ தாமரை, 
காவி, குமிழ்‌, கோங்கு, காக்தள்‌ என்னும்‌ (மருதம்‌, 
செய்தல்‌, முல்லை, பாலை, குறிஞ்சிகளுக்குரசிய) ஐவ 
கைப்‌ பூக்களைச்‌ கொண்டது அம்மாலை என அவர்‌ 
கூறியஇலும்‌ வியப்பில்லை, ஆனால்‌, பல வகை மலர்‌ 
களால்‌ தொடுக்கப்பட்ட ௮ம்மாலை பல மணங்‌ 
கமழ்ர்தது என்னாது, ௮௫ தெய்வ மணன்‌ 
கமழ்ரந்தது என அவர்‌ கூறியது மிகவும்‌ 
போ,ம்றக்‌ தக்க. உலலுள்ள பொருள்கள்‌ உரு - 
வகையால்‌ வேறு வேறாய்‌ இருப்பினும்‌, அவற்றில்‌ 
இறைவன்‌ ஒருவனே அமைந்திருக்கின்றான்‌ என்‌ 
பதைக்‌ காட்டவே, உரு வகையால்‌ வேறு வேரு 
யும்‌ வேறு வேறு மணம்‌ உடையனவாயும்‌ இருக்‌ 
இன்ற மலர்களின்‌ கூட்டத்தனாலாயெ மாலைக்கு 
ஆரியர்‌ ஓசே மணத்தைக்‌ கற்பித்தார்‌. அவர்‌ இக்‌ 
கருத்துடையசாய்‌ எழுதினமையைச்‌ “தெய்வ” 
என்த அடையால்‌ அறியலாம்‌, 


இறைவனை உனர்ந்தார்‌ நிலை 

“உணர்ச்தார்க்‌ குணர்வரி யோன்‌ தில்லைச்‌ 

சிற்றம்‌ பலத்தொருத்சன்‌ 
குணக்தான்‌ வெளிப்பட்டகொவ்வைச்செவ்‌ 

வாயிச்‌ கொடியிடைதோள்‌ 
புணர்ந்தாற்‌ புணருக்‌ தொறும்பெரும்‌ 

போகம்பின்‌ ஸனும்புதிதாய்‌ 
மணச்தாழ்‌ புரிகுழ லாளல்குல்‌ 

போல வளர்இன்றதே. '' (9) 

[ஒரு முறை உணர்கதவர்க்கு மிண்டும்‌ உணர்தற்கு 
ரியவனும்‌, இல்லையிலுள்‌ள இருச்‌சிற்றம்பலத்‌இில்‌ 
இருக்கும்‌ ஒப்பற்றவனுமாய இறைவன்‌ குணமே 
உருவெடுத்த வந்தாற்‌ போன்றிருக்கும்‌ கொவ்வைச்‌ 
கனி போன்ற இவெந்த வாயையும்‌, கொடி போன்ற 
(,தவளுகன்று) இடையையும்‌ உடைய இவள்‌ தோளைக்‌ 
கூடினால்‌, கூடுக்தோறும்‌ இன்பமானது மணம்‌ 
பொருர்திய கூச்தலையுடைய இவள்‌ அல்குலைப்‌ போலப்‌ 
பதித புதிதாய்‌ வளர்சன்‌ற௮.] 

இச்செய்யுள்‌ இருவள்ளுவரின்‌ 

 அறிதோ றறியாமை கண்டற்றால்‌ காமம்‌ 

சேறிதோறஞ்‌ சேயிழை மாட்டூ ”* 

என்னும்‌ செய்யுளுக்கு விளக்க உரை போன்று 
அமைந்திருக்கன்‌ ஐது. 


3 


திருக்கோவையார்‌ இயல்பு 


ஜீவன்‌ இறைவனை உணர்ந்த ஞான்றே த்த 
விருத்தி ஒடுக்இத்‌ தன்னையும்‌ மறக்தூ கிற்னெ்‌ 
முன்‌, ஆதலால்‌, *உணர்க்தார்க்கு உணர்வி 
யோன்‌: என்முர்‌. 

இறைவனின்‌ அளப்பரிய குணத்தையே தலை 
வன்‌ இடையீடின்‌ றி நினை ச. அக்கொண்டிருக்கறான்‌. 
ஆதலால்‌, ௮வன்‌ கண்முன்‌ காணப்படும்‌ பொரு 
சம்‌ ௮க்குணம்‌ போன்றே தோன்றுகன்ற.து. 

இச்செய்யுளில்‌ தலைவியைத்‌ தலைவன்‌ இறை 
வனின்‌ குணத்தின்‌ உருவம்‌ போன்ன காண்டுன்‌ 
றமை கோச்கற்‌ பாலது. தலைவன்‌ தலைவியோடு 
கூடுக்கோறும்‌ கூடுந்தோறும்‌ புதிது புஇதாய்‌ 
இன்பம்‌ பெறுதல்‌ போல, இறைவனின்‌ குணத்‌ 
தை நினைந்து கினைக்து உருக வல்லார்‌ புஇய புதிய , 
இன்பம்‌ மீ.தாசப்பெறுவர்‌ என்பதம்‌, அவர்‌ ௮ங்‌ 
கனம்‌ இன்பத்தில்‌ இளைக்‌ த இுஇயில்‌ இத்த 
விருத்தி ஒடுங்கிப்‌ போக, இஜைவனோடு ஐக்கி 
யச்ை அ௮டைஇன்றனர்‌ என்பதும்‌ இச்செய்ய 
ளின்‌ இரண்ட பொருளாம்‌. 


இறைவனருள்‌ பெற்றூர்‌ நிலை 
 காம்பிணை யால்களி மாமயி 
லால்கதிர்‌ மாமணியால்‌ 
வாம்பிணை யால்வல்லி யொல்குத 
லால்மன்னும்‌ அம்பலவன்‌ 
பாம்பிணை யாக்குழை கொண்டோன்‌ 
கயிலைப்‌ பயில்புனமுக்‌ 
தேம்பினை வார்குழ லாளெனத்‌ 
தோன்றுமென்‌ சிர்தனைக்கே.! (68) 
[மூங்கில்‌ இணையாலும்‌, களிப்பையுடைய அழூய 
மயிலாலும்‌, ஒறியையு/டைய பெரிய நேத்தாலும்‌, ட்‌ 
சின்ற மானாலும்‌, கொடி நுடங்குதலாலும்‌, ௮ம்பலத்சை 
உடையவனும்‌,பாம்பை இணைத்துக்‌ குழையாகக்கொண்ட 
வனுமா௫ய இறைவனின்‌ சகயிலையிலுள்ள ௮வள்‌ பழகும்‌ 
இச்சோலையும்‌ என்‌ மனத்‌இற்குத்‌ தேன்‌ தொடையைச்‌ 
கொண்ட நீண்ட ககபர்‌ கரகாககல்‌ தோன்று 
இன்றது.] 
இச்செய்யுளள்‌ தலைவியின்‌ தோளுக்கு கூமல்கி 
அம்‌, சாயலுக்கு மயிலும்‌, பல்லுக்கு முத்தும்‌, 
கண்ணுக்கு மான்கண்ணும்‌, உருவ நிலைக்குக்‌ 
கொடியும்‌ உவமையாதல்‌ காண்க, 
(தலைவன்‌, பொழில்‌ கொண்டுள்ள கிலையால்‌, 
து தன்‌ சிர்தனைக்குத்‌ சன்‌ ,சலைவியேயென த்‌ 
தோன்றுவதாகச்‌ கூறுஇன்ரான்‌. 


8₹ 


,இருச்கோவையார்‌ இயல்பு 


இறைவன்‌ அருட்குணத்தை நினைந்து 
நினைந்து உர அருளுடையராய்‌ கிற்கும்‌ பெரி 
யார்‌, இஜைவற்கும்‌ உலகிலுள்ள சராசங்கட்கும்‌ 
உள்ள வேற்றுமையை மறந்து இற்சில சமயன்‌ 
களில்‌ அவற்றை இறைவஞைைக்‌ கருதுவர்‌. இது 
ளைப்‌ பின்‌ வரும்‌ ஈம்‌ சாயுமானார்‌ செய்யுள்‌ நன்கு 
உணர்த்தும்‌ : 
“*பண்ணேனு னக்கான பூசையோரு வடிவிலே 
பாலித்‌ திறைஞ்சவாங்கே 
பார்க்கின்ற மலரூ6 நீயே யிருத்தியப்‌ 
பனிமல ரேடக்கமனமும்‌ 
௩ண்ணேன லாமலிரு கைதான்‌ குவிக்கவேனி 
னாணுமேன்‌ ஸுளநிற்றிரீ 
நான்கும்பி 6ம்போத ரைக்கும்பி டாதலா 
னான்பூசை சேய்யன்முறையோ 
விண்ணேவி ணாதியாம்‌ பூதமே நாதமே 
வேதமே வேதாந்தமே 
"மேதக்க கேள்வியே கேள்வியாம்‌ பூமிக்குள்‌ 
வித்தேய வித்தின்முளையே 
கண்ணேக ருத்தேயே னேண்ணே யேழுத்தே 
கதிக்கான மோனவடிவே 
-கருதரிய சிற்சபையி லானந்த நிர்த்தமிடூ 
கருணாக ரக்கடவுளே.? 


88 


ஆசிரியர்‌ ஒரு நாடகக்‌ கவிஞர்‌ 
நாடகத்துள்‌ ஒந காட்சி 
! கழிகன்‌ ற வென்னையும்‌ கின்றகின்‌ 
கார்மயில்‌ தன்னையும்யான்‌ 
இழியொன்ற காடி. யெழுதிக்கைக்‌ 
கொண்டென்‌ பிறவிகெட்டின்‌ 
றழிஏன்ற தாக்யெ தாளம்‌ 
பலவன்‌ கயிலையந்தேன்‌ 
பொழிூன்ற சாரல்அுஞ்‌ சீர்த்‌ 
தெருவிடைப்‌ போதுவனே.!” (76) 
[இறர்‌.தகொண்டே வருகின்ற என்னையும்‌,என்‌ எதிர்‌ 
நிற்தன்ற உன்னுடைய கார்‌ காலச்‌.து மயில்‌ போலும்‌ 
சாயலமைந்த தலைவியையும்‌ கான்‌ ஒர்‌ இரட்டுத்‌ துணி 
யில்‌ பொருந்த ஆராய்ச்து எழுதி, அதனைச்‌ கைச்‌ 
கொண்டு, இன்று என்‌ பிறவியைக்‌ செட்டு அழிக்து 
சொண்டுவருவதாகச்‌ செய்த பாதங்களையுடைய ௮ம்‌. 
பலவன்‌ சயிலையிலே அழ தேன்‌ பொழி௫ன்ற தாழ்‌ 
வரையிலுள்ள உம்முடைய சிறிய ஊரின்‌ தெருவிடை 
வருவேன்‌.] 
பெண்‌ என்பாள்‌ இரக்கமுடையாள்‌' என்பர்‌ 
பெரியோர்‌, மங்காய்‌, நின்பால்‌ அவ்விரக்கக்ை 
யான்‌ காணப்‌ பெற்றிலேன்‌. அழிவை அடை 


29 


,இருக்சோவையார்‌ இயல்பு 


-இன்றவனாய்‌, இறக்கும்‌ காளை எதிர்‌ நோக்குவே 
னாய்‌ கிற்கின்றேன்‌ யான்‌. ஆனால்‌, நீயோ, என்‌ 
நிலை கண்டும்‌ ஒரு வித மாறுபாடுமின்றிக்‌ கல்‌ 
போன்னு நிற்கின்றாய்‌. பிறர்‌ துயரம்‌ சண்டும்‌ 
நிற்பார்‌ மங்கையசோ ! பேதாய்‌ ! கின்‌ மானம்‌ 
கெட. யான்‌ மடலேறப்போ௫ன்றேன்‌,'? எனத்‌ 
தலைவன்‌ வஞ்சினம்‌ கூறுன்றான்‌, அவன்‌ மன 
வேறுபாட்டைக்‌ காட்டுதற்கே, ஆரியர்‌ “நின்‌ ற்‌ 
என்னும்‌ சொல்லைப்‌ பெய்‌. “கின்‌ றகின்‌ கார்மயில்‌” 
என உரைச்கலாயினார்‌. மனம்‌ வேறுபட்டார்‌ ஈல்‌ 
லோசெனினும்‌,தாம்‌ செய்‌க.த்யெலாத காரியத்தை 
யும்‌ தகாத காரியத்தையும்‌ செய்யப்‌ புகுவர்‌ என்ப 
தைக்‌ காட்டவே, அவர்‌ ௮வன்‌ வாயினின்றும்‌ 
கழி ஒன்ற நாடி. எழுதிக்‌ சைக்கொண்டு போது, 
வன்‌” என்னும்‌ மொழிகளை வருவிக்கின்றார்‌, 
இவை பேஜை மொழியாதலை ஆசிரியர்‌ தோழி 
யின்‌ வாயிலாகக்‌ €ழ்‌ வரும்‌ மூன்று செய்யுட்‌ 
களில்‌ வெளிப்படுத்‌ அவார்‌ : 


“கடன்காம்‌ வணங்குக்தொல்‌ லோனெல்‌ 
கான்முகன்‌ மாலறியாக்‌ [லே 
கடனாம்‌ உருவத்‌ தரன்‌ தில்லை 
மல்லற்கண்‌ ளார்க்தபெண்ணை 
9 


(திருக்கோவையார்‌ இயல்பு 

உடனும்‌ பெடையொடொண்‌ சேவலும்‌ 

முட்டையும்‌ கட்டழித்து 

மடல்காம்‌ புனைதரின்‌ யார்கண்ண 

தோமன்ன இன்னருளே." (0 

[கூத்தனும்‌, சாம்‌ வணங்கும்‌ பழையோனும்‌, கான்‌ 
முகனும்‌ மாலும்‌ மூடியும்‌ அடியுமாகய எல்லைகளை 
அறியாத இயல்பாம்‌ உருவததையுடையவ னுமாகசய 
அசனுடைய தில்லையிலே வளப்பம்‌ பொருக்திய கண்‌ 
போன்ற பனையின்‌ உதவியால்‌ பெண்‌ பறவையோடு ஒளி 
பொருந்திய சேவலையும்‌ முட்டையையும்‌ பிரித்த 
மடலை காம்‌ செய்யின்‌, மன்னனே, இன்னருள்‌ 
யாரிடதததாகும்‌ ?] 

“மன்னனே, ௮.து உனக்குத்‌ தகுமோ?” எனக்‌ 
கூறின்‌, அவன்‌ உறுதியைப்‌ பின்னும்‌ தூண்டும்‌ 
என நினைத்து, தோழி உளப்பாட்டுத்‌ தன்மைப்‌ 
பன்மையில்‌, “மன்னனே, நாம்‌ ஈம்‌ ஈன்மையைக்‌ 
கருதி; வேறொரு ஸகுடும்பத்‌ தனைக்‌ கலைப்போமா 
னால்‌, கம்மிடத்தில்‌ அருளுண்டு என்று நினைத்‌ 
தற்கு இயலுமோ ??' என மென்மொழியாற்‌ கூறு 
இன்றாள்‌ எனினும்‌, அவள்‌ சொற்கள்‌, மன்னனே, 
பறவைகளின்‌ ௪௧ வாழ்வைக்‌ கெடுத்த * மடல்‌ 
அமைத்து உம்மூரிடை யான்‌ வருவேோனென்று 
கூறுன்ற உனக்குச்‌ சிறிதேனும்‌ அ௮ருளுண்டோ! 


91 


இருக்கோவையார்‌ இயல்பு 


அருளிலா ரீ என்‌ தலைவிக்கு உரியவனாவையோ?”* 
என அவளை வினவுவனவாகவே நிற்கின்றன. 
இச்செய்யுளால்‌, அருளிலார்‌ இறைவன்‌ 
தாளிற்கு உரியவராகார்‌ என்பதை .ஆூரியர்‌ 
'வெளியிடுகன்றார்‌. 
: அடிச்சந்த மால்கண்‌ டிலாதன: 
காட்டிவம்‌ தாண்டுகொண்டென்‌ 
முடிச்ச த மாமல ராக்குமுன்‌ 
னேன்‌ புலி யூர்புரையுங்‌ 
கடி.ச்சந்த யாழ்கற்ற மென்மொழிக்‌ 
கன்னி யன ௩டைக்குப்‌ 
படிச்ச த மாக்கும்‌ படமுள 
வோரும்‌ பரிசகத்தே.”? (78). 
[வேதங்களும்‌ திருமாலும்‌ சகண்டறியா,சனவாயயே அடி. 
களை எனக்குச்‌ காட்டித்‌ தானே வரது என்னை ஆண்டு 
கொண்டு, அவ்வடிகளை என்‌ முடிக்கு நிறமுடைய 
பெரிய மலராசச்‌ செய்யும்‌ பழையோனது புலியூரை 
யொப்பாகும்‌ சிறச்த நிறத்தையுடைய யாழின்‌ இசை 
போன்ற இசையையுடைய மொழியையுடைய கன்னி 
யின்‌ அன்ன நடைக்கு வடிவாலும்‌ அதுவே என்று கரு 


ப்படும்‌ தகு.தியாலும்‌ சிற்த படம்‌ உம்‌ ச.ச இரசாலையி 
ஓண்டோ?] 


98 


திருக்கோவையார்‌ இயல்பு 


காழ்‌ கற்ற மென்மொழி! என்‌.ய தற்குத்‌ சலைவி' 
யின்‌ மென்மொழியிலிருந்து யாழ்‌ இனியவோசை 
யைக்‌ கற்றுக்கொண்டது எனக்‌ கூறினும்‌ ௮மை 
யும்‌, 
யாழும்‌ எழுதி எழில்முசத்‌ 
தெழுதி இருளின்‌ மென்‌ பூச்‌ 
சூழும்‌ எழுதியோர்‌ தொண்டையும்‌ 
தீட்டியென்‌ தொல்பிறவி 
ஏழும்‌ எழுதா வகை௫தைகத்‌ 
தோன்புலி யூரிளமாம்‌ 
போரும்‌ எழுஇற்றொர்‌ கொம்பர்உண்‌ 
டேல்கொண்டு போதுகவே.” (79) 


[மொழியாக மொழியோடொக்கும்‌ யாழை எழுதி, 
பல்லாகப்‌ பல்லோடொக்கும்‌ அழக முத்தை எழுதி, 
கூந்தலாகக்‌ கூந்தலோடு ஓக்கும்‌ இருள்‌ போன்ற 
மெல்லிய நுச்சளாலாகய மாலையை எழுதி, உதடாக 
உதட்டோடொக்கும்‌ கொவ்வைக்‌ கனியை எழுதி, 
சண்ணாகச்‌ கண்ணோடொக்கும்‌, என்னுடைய பழைய 
யீறவி ஏழையும்‌ கூற்றுவன்‌ சன்னைடைய கணக்கில்‌ 
எழுதா வகை சதைத்தவனுடைய புலியூரிலுன்ள இள 
மாவடுவையும்‌ எழு.இ முடிக்கப்பெற்றதொரு கொம்பு 
உண்டாயின்‌, அதனைக்‌ கொண்டு ஈண்டு மடலேற வா.] 


9 


'திருக்சோவையார்‌ இயல்பு 


இவ்விரண்டு செய்யுட்களால்‌ தோழி தலைவி 
யின்‌ உருவம்‌, எழுத முடியாமையைக்‌ காட்டு 
இன்றாள்‌. 

தோழி கூறிய வகை ஒரு படம்‌ எழுதப்படு 
மாயின்‌, ௮ஃது ஒரு பெண்ணின்‌ உருவப்பட 
மாகாமல்‌ பல பொருள்களின்‌ கூட்டுறவுப்‌ படமே 
யாகும்‌. ௮வன்‌ அப்படங்கொண்டு மடலேறுவா 
னாயின்‌, பிறர்‌ ௮.றியும்‌ குறிப்பு ஆண்டின்‌ மையின்‌, 
பயனற்றவனேயாவான்‌. அன்றித்‌ தன்‌ கருத்‌ 
,இற்கெயைக்த ஒரு படங்கொண்டு ௮வன்‌ வருவா 
னாயின்‌, அப்படம்‌ தலைவியின்‌ படமெனசத்‌ தோழி 
முதலியோர்‌ மதியாமற்போதலும்‌ கூடும்‌. ஆக, 
இரண்டுபட்ட இக்நெறியில்‌ தலைவனை நிறுத்தி 
னாள்‌ தோழி. 

முன்‌ *காட்9' என்னும்‌ இளெவியில்‌ தலைவியை 
ஆரியர்‌ பல வகைப்‌ பூக்களாலாகயே ஒரு மாலை 
யாகக்‌ கூறினார்‌; ஈண்டு ௮க்கருத்திற்கியையப்‌ 
பொருள்களின்‌ கூட்டங்களைக்‌ தலைவியாகக்‌ கூறு 
இன்ளுர்‌. 


94 


ஆசிரியரின்‌ சொல்லாற்றல்‌ 
1: வரிசேர்‌ தடங்கண்ணி மம்மர்கைம்‌ 
மிச்கென்ன மாயங்கொலோ 
எரிசேர்‌ தளிரன்ன மேனியன்‌ 
ஈரம்‌ சழை யன்‌புலியூர்ப்‌ 
புரிசேர்‌ சடையோன்‌ புதல்வன்கொல்‌ 
பூங்கணை வேள்கொலென்னக்‌ 
தெரியேம்‌ உரையான்‌ பிரியா 
ஜனொருவனித்‌ தேம்புனமே."" (6) 
[வரிகள்‌ பொருக்திய விசாலமான கண்ணையுடை 
யவளே! மயக்கம்‌ மிக்கு, நெருப்புச்‌ சேர்ச்த தளிர்‌ 
போன்ற மேனியையுடையவஞய்ச்‌ குளிர்ச்சி பொருச்‌ 
(திய தழையைக்‌ கையில்‌ உடையவனாய்‌ ஒருவன்‌ 
கம.து தேன்மிக்ச புனத்தைப்‌ பிரியாதவனாய்‌ யாதொன்‌ 
றும்‌ உரையாதவளய்‌ இருக்கெறுன்‌. புவியூரின்‌ 
முறுக்குக்‌ கொண்ட சடையையுடைய சிவபெருமான்‌ 
பூசல்வனோ ! மலர்‌ அம்பினையுடைய மன்மதனோ 
அவன்‌ ! யாம்‌ அதியேம்‌. என்ன மாயமோ! ஒன்றும்‌ 
எமக்கு விளவ்சவில்லை!] 
தான்‌ கூறப்போகும்‌ செய்தியைத்‌ தலைவி 
செவி கொடுத்துக்‌ கேட்கவேண்டும்‌ என்னும்‌ 
எண்ணத்தால்‌ தோழி அவளை, ₹வரி சேர்‌ தடக்‌ 
கண்ணி !" என்று முதலில்‌ விளித்தனள்‌ ; கலைவி 
யின்‌ எண்ணத்தைச்‌ இறிது கலக்குவதற்காக, *மம்‌ 


35 


'இருக்கோவையார்‌ இயல்பு 


மர்‌ கைம்மிக்கு” என்று பின்னர்க்‌ கூறினள்‌; தான்‌ 
கண்ட செய்இயால்‌ கடக்கக்‌ கூடியஅ பேரிடர்ப்பா 
டானதே என்பதைக்‌ குறிப்பிட்டு அவளைச்‌ 
தன்‌ எண்ணத்தின்‌ வழிக்‌ கொண்டுவருவதறழ்‌ 
காக, என்ன மாயங்கொலோ !” எனப்‌ பின்னர்க்‌ 
கூறினள்‌; ௮தன்‌ பின்னாக தான்‌ குறிப்பிடும்‌ 
தலைவன்மாட்டு அவளுக்கு இரக்கம்‌ உண்டா 
கும்படி, *எரிசேர்‌ தளிசன்ன மேனியன்‌ ” என்று 
- கூறினள்‌ ; அவன்‌ வருதலின்‌ நோக்கம்‌ ௮வளை 
மணம்‌ செய்துகொள்ளுவதன்‌ நிமித்தம்‌ என்‌ 
பதைக்‌ குறிக்க, *ஈர்ந்தழையன்‌ ” என்றள்‌ ; 
தான்‌ குறிப்பிடும்‌ தலைவன்மீ.* தலைவிக்கு மதிப்‌ 
புண்டாகும்படி, ₹புரிசேர்‌ சடையன்‌ புதல்வன்‌ 
கொல்‌ ! பூங்கணை வேள்கொல்‌ !? எனப்‌ பகர்ந்த 
னள்‌. ௮வன்‌ இதுவரை எவரையும்‌ இசக்தறியான்‌ 
என்பதை உணர்த்த, *உரையான்‌' என்றனள்‌ ;, 
அவன்‌ தன்‌ விருப்பத்தை அடைதலில்‌ மிகவும்‌ 
ஊக்கமுடையவன்‌ என்பதைக்‌ குறிக்க, *பிரி. 
யான்‌ * என்று கூறினள்‌. 
: நீகண்‌ டனையெனின்‌ வாழலை 
கேரிழை அம்பலத்தான்‌ 
சேய்கண்‌ டனையன் சென்‌ முங்கோர்‌ 
அலவன்‌ றன்‌ சீர்ப்பெடையின்‌ 


9 


திருக்கோவையார்‌ இயல்பு 


வாய்வண்‌ டனையதொர்‌ காவற்‌ 
கனிநனி கல்கக்கண்டு 
பேய்கண்‌ டனையதொன்‌ ருா௫கின்‌ 
ரூனப்‌ பெருக்தகையே." (84) 

[கேர்மையான ஆபரணங்களையுடையவனே, இருச்சிற்‌ 
,றம்பலத்தான்‌ மகனைச்‌ கண்டாற்‌ போன்ற தோற்றத்தை 
யுடைய ஒருவன்‌, ஒர்‌ ஆண்‌ சண்டானஅ தன்‌ பெண்‌ 
சண்டினுடைய வாயில்‌ வண்டு போன்றதொரு காவற்‌ 
கனியை மிகவும்‌ அன்போடு கொடுச்கச்‌ கண்டு, பேயால்‌ 
சாணப்பட்ட பொருளின்‌ நிலையை உடையவனாக நின்‌ 
ரன்‌. அ௮க்நிலையைக்‌ கண்டிருப்பாயானால்‌, நீ இன்னும்‌ 
உயிரோடு வாழமாட்டாய்‌.] 

தன்‌ கருச்திலேயே நின்ற தோழி அலைவியின்‌ 
மனத்தை உருக்கும்‌ வண்ணம்‌, ₹8ீ கண்டனை 
யெனின்‌ வாழலை ? எனக்‌ கூறினள்‌, அச்செய்தி 
யால்‌ அவள்‌ நிலைக்குக்‌ கேடு உண்டாகுமோ 
என்று எண்ணி, இடையூறொன்றும்‌ இல்லை என்ப 
தைக்‌ குறிக்க, *கேரிழை' என விளித்‌.தனள்‌ ; 
பின்னர்‌. ஈண்டுகள்‌ இரண்டும்‌ அன்பு கொண்டு 
ஒழுஞும்‌ ஒழுக்கத்தைக்‌ கூறித்‌ தலைவனின்‌ மன 
நிலையை உணர்த்தினள்‌ ?ஹ அவன்‌ அ௮ழிவடைய 
வில்லை என்பதைக்‌ குறிக்க)*கின்றான்‌! என்‌ ஐனள்‌; 
வன்‌ தலைவனாதற்குத்‌ தகுந்தவன்‌ என்பதைக்‌ 
குறிக்க, 'பெருக்ககை' என முடித்தனள்‌. 


37 


,இருச்சோவையார்‌ இயல்பு 


 மமேவியந்‌ தோலுடுக்‌ குக்தில்லை 
யான்பொடி மெய்யிற்கையில்‌ 
ஓவியம்‌ தோன்றும்‌ இழிரின்‌ 
எழிலென்‌ அுரையுள தால்‌ 
ஆ£வியம்‌ தோகையன்‌ னாயென்ன 
பாவஞ்சொல்‌ லாடல்செய்யான்‌ 
பாவியச்‌ தோபனை மாமடல்‌ 
ஏஎறக்கொல்‌ பாவித்ததே." (889. 
(உடம்பிற்‌ பூயெ௮, விரும்மி அழகிய தோலை உடுச்‌ 
,திக்சொள்ளும்‌ சவெபிசானாருடைய இருநீது ; கையிலே 
உள்ளது உருவம்‌ விளங்கும்‌ படம்‌ ; அப்படத்‌ விருக்கும்‌ 
உருவம்‌ உன்னுடைய உருவம்‌ என்று பிறர்சொல்லுகன்ற 
உரையும்‌ உளது. இறனையுடைய தோசையைபபுடைய- 
மயிலையொப்பாய்‌, இதற்குச்‌ காரணமாயெ திவினை 
யாதென்று அறியேன்‌ ! ௮௮ணன்‌ யாதொன்றும்‌ உரை 
யாடான்‌. இச்சிலையை அச்கொடியோன்‌ நினைத்தது: 
ஐயோ! பனையின.து மடல்‌ ஏ௮வதற்குப்‌ போலும்‌!] 
முன்‌, தோழி 78, 79-வது செய்யுட்களில்‌: 
தலைவியின்‌ உருவம்‌ எழுக இயலா நிலைமைத்து 
எனச்‌ தலைவனுக்குக்‌ கூறியுள்ளாள்‌. அ.சலின்‌, 
அவள்‌ ஈண்டுக்‌ தலைவன்‌ தலைவியின்‌ படத்‌ 
தொடு வந்‌இருக்கன்றான்‌ எனக்‌ கூறும்‌ நிலையிலும்‌. 


அவன்‌ கைப்படம்‌ தலைவியின்‌ படமெனப்‌ பிதா 


98 


திருக்கோவையார்‌ இயல்பு 


கூறுவது போலவும்‌, தனக்கு ௮ல்‌ நம்பிக்கை 
இல்லாதது போலவும்‌ கூறுகின்றாள்‌. 

தலைவி தலைவன்மீது அன்புடையவள்‌ என்‌ 
பதைக்‌ தோழி ஈன்கு அ.றிவள்‌. ௮வள்‌ உடன்‌ 
பாட்டை அவள்‌ வாய்மூலம்‌ ௮.றிய அவரவுகன்‌ 
முள்‌ தோஹி. ஆனால்‌, ௮வள்‌ முயற்சி பயன்பட 
வில்லை. அதனால்‌, ௮வள்‌ மனத்தைத்‌ தாக்கும்‌ 
சொல்லாலேனும்‌ தன்‌ எண்ணம்‌ கிறைவேறும்‌ 
என்று எண்ணி, அவள்‌ தலைவனைப்‌ *பாவி' என 
அழைத்தனள்‌. தன்‌ எண்ணம்‌ நிறைவேறும்‌ 
பொருட்டுத்‌ தோழி தலைவனைப்‌ பாவி என 
அழைத்தனளேனும்‌, தலைவிக்குக்‌ தன்மீது 
பெருவெறுப்பு உண்டாகா வண்ணம்‌ முதலில்‌ 
மெய்ம்‌ முழுதும்‌ இருநீறுடையனாய்க்‌ கையிற்‌ 
படமுடையவனாய்ச்‌ சொல்லாடானாப்‌ அவன்‌ கித்‌ 
கும்‌ நிலையைக்‌ கூறி, கடைசியில்‌ ௮வன்‌ மட 
லேறப்போவதை அறிவித்த, இடையில்‌ ௮வள்‌ 
அவனைப்‌ பாவி என ௮ழைத்தமை மிகவும்‌ போற்‌ 
னும்‌ தகைத்தே. 


99 


இறைவன்‌ எழுதரிய உருவினன்‌ 
*: எசற்கு யான்வைத்த அன்பி 
னகன்றவன்‌ வாங்கயெவென் 
பாசத்தின்‌ காரென்‌ றவன்‌ இல்லை 
மின்‌ஒளி போன்‌. றவன்தோள்‌ 
பூசத்‌ இருகி றெனவெளுத்‌ 
தாங்கவன்‌ பூங்கழல்யாம்‌ 
பேசத்‌ திருவார்த்தை யின்பெரு 
நீளம்‌ பெருங்கண்களே."? (109), 
[ஈசனிடத்‌,து யான்‌ வைத்த அன்பு போல அசன்று, 
௮வன்‌ வாங்கிய என்‌ பாசம்‌ போலக்‌ கறுத்து, அவனது 
(தில்லையின்‌ ஒளியை ஒத்து, அவன்‌ தோள்களில்‌ 
பூசிச்கொள்ளும்‌ அத்‌இருநீறு போல வெளுத்து, ௮வ 
னுடைய பூப்போலும்‌ இருவடிகளை யாம்‌ பேசும்‌ 
௮க்தச்‌ இருவார்த்தை போல நீண்டனவாய்‌ இருக்கும்‌ 
.எனனாற்‌ காணப்பட்டவளுடைய பெரிய சண்கள்‌.] 
நீ. சண்டவள்‌ எவ்வாறிருப்பாள்‌?? எனக்‌ 
கேட்ட தோழிக்குத்‌ தலைவன்‌ பொதுப்பட 
௮வள்‌ உறுப்புக்களைக்‌ கூறிய பிறகு, சிறப்பாகக்‌ 
கண்ணின்‌ இயல்பைக்‌ கூறுன்றான்‌, தலைவியின்‌ 
கண்ணை அளந்து கூறுவான்‌ போலக்‌ கூறுகின்‌ 
ன்‌ எனினும்‌, அவன்‌ கூறும்‌ உவமைகளால்‌ 


40 


திருக்கோவையார்‌ இயல்பு 


அக்கண்ணின்‌ அளப்பரிய நிலைதான்‌ வெளியா 
இன்றது. 

முன்பு தோழி தலைவியின்‌ உருவம்‌ எழுதரிய 
இயலையுடையஅ என்று கூறினாள்‌. ஈண்டுத்‌ தலை 
வனும்‌ ௮வள்‌ மொழிகளுக்கு ஈற்சாட்சிப்‌ பத்தி 
சம்‌ கொடுப்பான்‌ போன்று சலைவியின்‌ உருவம்‌ 
கூற இயலாததொரு இயல்பையுடையதென்று 
கூருமற்‌ கூறுன்றான்‌. முன்பு தோழியின்‌ வாயி 
லாகத்‌ தலைவியின்‌ உருவம்‌ எழுதற்குரிய தாகா 
மையை உணர்த்திய அடிகள்‌ ஈண்டு அதனையே 
(தலைவன்‌ வாயிலாகச்‌ சொல்லாமற்‌ சொல்ல வைக்‌ 
இன்றார்‌. இறைவனின்‌ ௮ருட்குணம்‌ உருவெடுத்‌.து 
வந்தாற்‌ போன்றதொரு தலைவியின்‌ உருவமே 
எழுத முடியாததொன்றாகுமானால்‌, அவ்விறை 
வனின்‌ உருவம்‌ எழுதக்‌ கூடியதொன்றாகுமோ 1 
ஆதலின்‌, இறைவன்‌ எழுதரிய உருவினன்‌ என்‌ 
பதை அடிகள்‌ காட்டுகின்றார்‌, 


இறைவனைப்‌ பற்றும்‌ வழி 


“*பற்றொன் றி லார்பற்றுக்‌ தில்லைப்‌ 
பரன்பரம்‌ குன்‌. றில்கின்‌ற 
புற்றொன்‌ றரவன்‌ புதல்வ 
னென தீ புகுக்துநின்றால்‌ 
மற்றுன்று மாமல ரிட்டுன்னை 
வாழ்த்திவர்‌ இத்தலன்்‌ றி 
மற்றொன்று சந்‌்இப்ப ரேல்வல்ல 
ளோமங்கை வாழ்வகையே.”” (178) 
[பத்திலாதவர்கள்‌ பழ்‌.ஐும்‌ தில்லைவாழ்‌ பான ௮ திருப்‌ 
பரங்குன்றில்‌ வாழும்‌, புற்றிடத்தே பொருந்தும்‌ பாம்பு 
களை ஆப ரணமாகவுடைய இவனின்‌ புதல்வனா௫ய 
முருகக்‌ கடவுளென நி எம்‌ வீட்டெல்லையிற்‌ புகுந்து 
நின்றால்‌, அங்குள்ளவர்கள்‌ வளப்பம்‌ பொருந்திய கெரும்‌ 
இய றந்த மலரிட்டு உன்னை வாழ்த்தி வணங்கர்மல்‌ 
வேறொன்று கினைப்பார்களானால்‌ என்‌ தலைவி வாழ்வகை: 
வல்லளோ?] 
தலைவ, நின்னை என்‌ தலைவியின்‌ பொருட்டு 
வருபவன்‌ என என்னாரசார்‌ கொள்வாராயின்‌* 
என வெளிப்படையாகக்‌ கூறுவதற்குப்‌ பதிலா 
கத்‌ தோழி, “மற்றொன்று இந்இப்பரேல்‌ ! என 
மிக,த்‌ இறம்படக்‌ குறிப்பாகச்‌ கூறுகின்றாள்‌. 


த 


'இருக்கோவையார்‌ இயல்பு 
£ பற்னொன்‌ .நிலார்‌ பத்தும்‌ இல்லைப்பான்‌ * என்ற. 
(கால்‌, உலகப்‌ பற்‌.றுடையார்‌ பற்றற்கு அரியன்‌ 
இறைவன்‌ என்ப பெறப்படும்‌. 
* பற்றுக பற்றற்றான்‌ பற்றினை யப்பற்றைப்‌ 
பற்றுக பற்று விடற்கு £ 
என்பதும்‌, 
* பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும்‌ மற்று 
நிலையாமை காணப்‌ படூம்‌ * 
என்பதும்‌ தமிழ்மறையாதலின்‌, இத்தொடர்க்‌ 
குப்‌ “பற்றற்றான்‌ சாளினைப்‌ பற்‌றி, ௮,சனால்‌ பிறப்‌ 
பறுக்கப்‌ பெத்து, நிலையற்ற பொருள்களின்‌ மீ௮ 
ப.ற்௮ுத்‌ தானே நீங்கப்‌ பெற்றுப்‌ பத்தற்ரு.ராய்‌ 
வாழும்‌ பெரியார்‌ பற்றும்‌ தில்லைப்பரன்‌ * எனப்‌ 
பொருள்‌ கொள்க. 
1889-ஆம்‌ செய்யுளில்‌, ₹பற்றற்றவர்க்குப்‌ புக. 
லோன்‌” என வரும்‌ தொடர்க்கும்‌ இப்பொருளே 


கொள்க. 


உண்மையடியார்‌ தோற்றம்‌ 


* அலரா யிரந்தந்து வச்தித்து 
மால்‌ஆ யிரங்கரத்தால்‌ 
அலரார்‌ கழல்வழி பாடுசெய்‌ 
தாற்கள வில்லொளிகள்‌ 
அ௮லரா விருக்கும்‌ படைகொடுச்‌ 
தோன் தில்லை யானருள்போன்‌ 
றலராய்‌ விளைகின்ற தம்பல்கைம்‌ 
மிக்கைய மெய்யருளே."' (180) 
[தாமரை மலர்‌ ஆயிரம்‌ கொண்டு சென்ற, அவை 
:களை இட்டு வணங்‌), ஆயிரம்‌ காத்தால்‌ மலர்‌ போலும்‌ 
பாதங்களை வழிபடுதலைச்‌ செய்தவனாகய திருமாலுக்கு 
அளவில்லாத ஒளிகளைப்‌ பரப்புன்ற சக்கராயுதத்தைச்‌ 
சொடுத்த சவெபிசானின்‌ அருள்போல, ஐய, உன்‌ 
னுடைய மெய்யருள்‌ சிலாறியும்‌ பழியாய்ச்‌ - சின்னாள்‌ 
இருச்‌.த, இன்று பலாதியும்‌ பழியாய்‌ முடி.ச்‌,ச௮.] 
£ இறைவனின்‌ மெய்யருள்‌ பெற்ற அன்பர்‌ 
உலனெர்க்குப்‌ பித்தர்‌ பேயர்‌ போன்று காணு 
மாறுபோலத்‌ தலைவ, உன்‌ மெய்யருள்‌ பெற்ற 
தலைவி இன்று எம்‌ ஊரினசாற்‌ பழிக்கப்படும்‌ 
கிலையில்‌ இருக்கன்றாள்‌ ? என்பும்‌, * அவ்விறை 
வன்‌ தானே வந்து உலனெர்க்கு அவ்வடியார்‌ 


க்க்‌ 


,திருக்கோலையார்‌ இயல்பு 


தன்னருள்‌ பெற்றமையைக்‌ கராட்டுல்‌ காலத்து. 
அவ்வன்பசை உலூனர்‌ மதித்தேச்அுமாறு 
போலத்‌ தலைவ, நி என்‌ தலைவியை மணர்று, 
அவளை எல்லோரும்‌ புகழுமாறு செய்தல்‌ வேண்‌ 
டும்‌ £? என்பதம்‌ தோழியின்‌ ௧௬,௮௮௮. 
உண்மை அடியார்‌ பித்கர்‌ பேயர்‌ போன்று 
உலகனர்க்குக்‌ காணப்படுவர்‌ என மணிவாசகனார்‌ 
இச்செய்யுளால்‌ மெய்யடியார்‌ தோம்றம்‌ கூறு 
மாறு அறிக. இவர்‌ இக்கருச்‌ அடையா தலைத்‌ 
திருவாசகத்‌, 
* உத்தம னத்த னுடையா 
னடி.யே நினைந்துருகி 
மத்த மனத்தோடூ மாலிவ 
னேன்ன மனகினைவி' 
லோத்தன வோத்தன சொல்லிட 
வூரூர்‌ திரிந்தெவரும்‌ 
தத்தம னத்தன பேசவேஞ்‌ 
ஞான்றுகொல்‌ சாவதுவே' 


என வருஞ்‌ செய்யுளால்‌ நன்கு உணரலாம்‌. 


ஆடவர்க்கு அறன்‌ வலியுறுத்தல்‌ 
*₹: பறந்திருக்‌ தும்பர்‌ பதைப்பப்‌ 

படரும்‌ புரங்கரப்பச்‌ 

இிறசர்தெரி யாடிதென்‌ தில்லையன்‌ 
னாள்திறத்‌ துச்சிலம்பா 

அறர்திருச்‌ அன்னரு ஞம்பிறி 
தாயின்‌ அ௮ருமறையின்‌ 

இறக்திரிக்‌ தார்கலி யும்முற்றும்‌ 
வற்றுமிச்‌ சேணிலத்தே.!? (218) 


[மலைசாடனே, பறக்துசென்று பொருர்திச்‌ தேவர்‌ 
கள்‌ பதைக்கும்‌ வண்ணம்‌, பறர்து செல்லும்‌ முப்புரங்கள்‌ 
மறையும்படி, விளங்க கெருப்பினால்‌ விளையாடும்‌ 
வெபெருமானின்‌ தென்தில்லையையொப்பாளிடச்‌.௮, 
அறம்‌ இருச்‌.துதற்குக்‌ காரணமாகிய உன்னருளும்‌ 
வேதுபடுமாயின்‌, அருமையான வேதங்களின்‌ முறைமை 
பிறழ, இவ்வகன்ற நிலத்துக்‌ கடல்‌ முழுதும்‌ வற்தும்‌.] 

தலைவனிடத்துக்‌ தலைவியைச்‌ சேர்க்கும்‌ 
தோழி, அவன்‌ அவள்மாட்டுக்‌ கொண்ட அருள்‌ 
ஒரு சிறிதும்‌ மாறக்கூடாது என்னும்‌ எண்ணச்‌ 
தால்‌ அவளை வேண்டிக்கொள்ளுவாள்‌ போன்று 
கட்டளை இடஇன்றாள்‌. அவள்‌, ௮ம்‌ திருந்து 
தற்குக்‌ சா.ரணமாயே அருளுடையான்‌ தலைவ 


46 


,இருக்கோவையார்‌ இயல்பு 


னென முதலில்‌ அவனைப்‌ புகழ்ர்து கூறி, பின்‌ 
னர்‌ அவ்வருள்‌ தலைவியிடத்து மாறுபமோயின்‌ 
கடல்‌ முழூஅம்‌ வற்றும்‌ எனச்‌ தலைவியின்‌ 
அளப்பரிய உயர்வினைக்‌ கூறினாள்‌. 
* கெடுப்பதாஉங்‌ கேட்டார்க்குச்‌ சார்வாய்மற்‌ ரூ 
யெடுப்பதா௨ மெல்லா மழை £ [ங்கே 
என்பதும்‌, 
£ விசும்பிற்‌ றுளிவீழி னல்லான்மற்‌ ரங்கே 
பசும்புற்‌ றலைகாண்‌ பரிது * 
என்பதும்‌, 
* விண்ணின்று போய்ப்பின்‌ விரிநீர்‌ வியணுலகத்‌ 
துண்ணின்‌ றுடற்றும்‌ பசி £ 
என்பதும்‌, தமிழ்‌ மறையாதலான்‌, கடல்‌ வற்று 
மாயின்‌ மழை இன்றிப்‌ போகும்‌, மழை இல 
காயின்‌, பு.ற்பூண்டுகள்‌ விளையா. புற்பூண்டுகள்‌ 
இல்லையாயின்‌ பசி உயிர்களை வருத்த, உலகம்‌ 
அழியும்‌. 
இதனை மனத்திற்‌ கொண்டே, ** தலைவ, கலை 
வியின்பால்‌ நீ அருள்‌ கொள்ளாயாயின்‌, நீ 
அழிவதோடு உலகத்தையும்‌ அழிப்பவனாவை"? 
என்னும்‌ கருச்அப்பட, “கடல்‌ நீர்‌ வற்றும்‌” எனக்‌ 


கூறினாள்‌ தோழி. 


47 


8ஹெரார 12186, 


7%098சரர்ஹ1, 18 507௨5 





